APRIL/MAY 2023 


FLT10 — தமிழ்‌ -1 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ-- (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி 

அகதி - பொருள்‌ தருக. 
நெஞ்சு பொறுக்குதிலையே என்று கூறியவர்‌ யார்‌? 
வைராக்கியம்‌ என்றால்‌ என்ன? 
மயான வைராக்கியம்‌ - விளக்கம்‌ தருக. 
அறிஞர்‌ அண்ணா எழுதிய நாடகம்‌ எது? 
கொல்லிப்பாவையின்‌ தலைவன்‌ யார்‌? 
நாற்காலி - எழுதியவர்‌ யார்‌? 


சேலத்தார்‌ வண்டியின்‌ கதைமாந்தர்‌ இருவரைக்‌ 
குறிப்பிடுக. 


பெயர்ச்சொற்களுக்கு இரு எடுத்துக்காட்டுத்‌ தருக. 
அண்ணம்‌, அன்னம்‌ - பொருள்‌ தருக. 


4992 


151, 


12. 


18. 


14, 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


பகுதி ஆ — (5 ௬ 5- 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி 


கோவில்‌ வழிபாடு குறித்து கவிமணி 
கூறுவனவற்றை எழுதுக. 

(அல்லது) 
தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின்‌ 


அஞ்சலியை விளக்குக. 


வாழ்க்கையும்‌ வைராக்கியமும்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 3 
ஆண்கள்‌ அணிந்த அணிகலன்கள்‌ எவை என்று 
சீனி-வேங்கடசாமி குறிப்பிடுகிறார்‌? 
கொல்லிப்பாவை நாடகத்தின்‌ கதைக்‌ கருவை 
விவரிக்க. 
(அல்லது) 


கொல்லிப்பாவை தலைமை 


பண்புநலன்களை எழுதுக. 


மாந்தரின்‌ 

சேலத்தார்‌ வண்டியில்‌ 

கருத்துகளை எழுதுக. 
(அல்லது) 


கூறப்படும்‌ சமூகக்‌ 


சேலத்தார்‌ வண்டி மாந்தர்‌ பற்றி விவரிக்க. 


2 4992 


15. 


16. 


118 


18. 


19. 


20. 


(அ) பிறமொழிச்‌ சொற்களைக்‌ காட்டி, அவற்றிற்கான 
தமிழ்ச்‌ சொற்களை எழுதுக. 


(அல்லது) 


(ஆ) லகர - எகர - ழகர 
எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


வேறுபாடுகளை 


பகுதி இ-- (3 ௬ 10-90 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்றனுக்கு விடை தருக. 
தமிழின்‌ இனிமையைப்‌ பாரதிதாசன்‌ வழி விளக்குக. 
பழங்காலத்து அணிகலன்கள்‌ குறித்துக்‌ கட்டுரை வரைக. 
பாரதம்‌ நாடகத்தின்‌ சமூகக்‌ கருத்துகளை விவரிக்க. 


நாற்காலியில்‌ இ. 
ஆய்க. 


ராஜநாராயணன்‌ கூறுவனவற்றை 


ரகர - றகர வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுடன்‌ எழுதுக. 


3 4992 


